22 
* 

MES 


HE 


கடவுள் துணை . 
அகஸ்திய மஹாமுனிவர் அருளிச்செய்த 

வைத்திய 


இதைல முறைகள் - ள 


TV 


TEXT 


இ . மா . குருசாமிகோனார் அன்சன் அவர்கள் 

விருப்பத்தின்படி , 
த . துரைசாமி முதலியாரவர்களால் 

பதிப்பிக்கப்பட்டது . 


ரிஜிஸ்டர் காப்பிரைட் ) 1938 . 


(( விலை அணா 4 . 


சிவமயம் .. 


அகஸ்திய மஹாமுனிவர் 

அருளிச்செய்த 
வைத்திய 


or 


தைல முறைகள் - ள . 


பாயா 


முன்பரிசோதித்த 
பிர் திக்கிணங்கத் திருவெண்காடு 
று முகசுவாமிகளால் 
பார்வையிடப்பட்டு , 


த . துரைசாமி முதலியா ரவர்களால் 


சென்னை - சூளை 
“ பெரிய நாயகியம்மன் அச்சுக்கூடத்தில் 

பதிப்பிக்கப்பட்டது . 

1935 . 


செ . 1-34 , நைனியப்பன் தெரு , பார்க் டவுன் , மதராஸ் . 


உ 
கடவுள் துணை . 
அகஸ்திய மஹாமுனிவர் 

திருவாய்மலர்ந்தருளிய 


வைத்திய 
தைலமுறைகள் நூறு . 


EECE BDB 


பாயிரம் - காப்பு . 


மாமேவுகௌரிமனோன்மணியாள்செய்ய 

மலர்பாதந்தனை துதித்து வையமீது 
வேமேவுவயித்தியத்தின்றைலப்பாங்கைச் 

செந்தமிழாற்சொல்வதற்குச்சீர்மிகுந்த 
காமேவுமூஷிகமீதேரியன்பர் 

கடியிலுறுங்கயமுகவர்கமலமென்னும் 
பாமேவுமுபய திருப்பதந்துதித்துப் 
பாங்குடனேகாப்பாகப்பன்னினேனே . 


1 


பன்னியமாவயித்தியத்தின்றைலப்பாங்கைப் 

பண்டிதர்கள னுஷ்டத்து மூலிகைதான் 
நன்னயமாய்த் தேடியுடன் செய்தேயிந்த 

நானிலத்திலுள்ளோர்கள்வியாதிதீர 
உன்னியகாலையிற்றருகத்தாயின்பாதம் 

உளங்கருதி நாதாக்களடியைப் போற்றிச் 
சொன்னயங்களமைந்தகணபதியின்பாதந் 
துதிப்பவர்க்குப்பலநோயுந்தொலையும் சீரே . 


2 


4 


அகஸ்திய மஹா முனிவர் அருளிச்செய்த 
சீர்மிகுந்தசிவபிரானடியைப் போற்றி 

செய்யமயிலேறிவருங்குகன்றாட்போற்றி 
தார்மிகுந்த திருமாலினிதாள் போற்றி 

சத்திசிவகாமியிலட்சுமிதாள் போற்றி 
பேர்மிகுந்தகலைமகளின்சரணம்போற்றி 

பேசரிய பெரியோர்கள்பதமும்போற்றி 
ஏர்மிகுந்ததலத்தின் வயித்தியக்கூறை 
யிப்புவியிற்செந்தமிழாலிசைத்திட்டேனே . 

பாயிரம் முற்றிற்று . 


3 


நால் 


மேகத்திற்குத் தயிலம் . 
நிகரில்லாமேகத்தின் றயிலங்கேளு 

நிலையானசந்தனமு மிலாமிச்சோடு 
மகிழ்வான ஆவாரையின் பட்டைதானும் 

வகைபத்துப்பலமாக வாங்கியேதான் 
பிகலாமற் * றூணி நீர் விட்டொன்றாய்ப் 

பெருமையுற்றகிஷாயத்தை வாங்கிக்கொண்டு 
நகையாமல் நல்லெண்ணெய் நாழிவிட்டு 

தன்னாரிவேர்பலந்தா னரைத்துப்போடே . 1 
துணி - பத்தரை , அல்லது முப்பத்திரண்டுபடி . 
போட்டதனைக்காய்ச்சி மெழுகுற்றதானார் 

புகட்டியே வேடிந்திடுவாய் பூசக்கேளு 
நாட்டிதனைமுழுகவர மேகந்தீரும் 

நலமானதேகமது ( ) யிருகும்பாரு 
பூட்டதனைமேக நீர் போகவேண்டிப் 

புனிதமாய்மருந்தொன்று புகலக்கேளு 
சாட்டதனை முன்பு சொன்ன பற்பங்கொண்டு 
சார்ந்து நீகொடுத்திடவே சாந்தமாமே . 

2 
( ) இறுகல் பலப்படுத்தல் . 


வைத்திய தைலமுறைகள் . 


5 


வில்வாதித் தயிலம் . 
சாந்தமாம் வில்வாதித் தயிலங்கேளு 

தாரணியில் வில்வவேர் பலந்தான்பத்து 
பாந்தமாயிடித்ததனைப் 0 பதக்கு நீரிற் 

பருவமாய்க்காய்ச்சியே யெட்டொன்றாக்கிப் 
போந்தஎண்ணெய்நாழிவிட்டு சந்தனம்பலந்தான் 

புகழானகிஷாயத்தி லரைத்துப்போடு 
வாய்ந்தமெழுகானால் வடித்துக்கொண்டு 
வாகாகமுழுகிவர வரிசைகேளே . 

3 
0 பதக்கென்பது இரண்டுபடி , 


வரிசையாய்முழுகிவரப் பித்தம் போகும் 

மைந்தனேகபாலத்தில் வெட்டைபோகும் 
இருமைபெற ஆக்கிவைக்கு மேகம்போகு 

மிருகண்ணுந்தெளிவுண்டா மிருமல் போகும் 
உரிசைபெறப்பித்தமெல்லா மோடிப்போகும் 

உள்ளயர்ச்சியுட்சுரங்க ளொழிந்துபோகும் 
தரைமீதிற்றளும்பிறக்குஞ் சூட்சஞ்சொன்னேன் 
சம்பிரதாயமுமி துதான் றரணியோர்க்கே . 4 . 

வேங்கைத்தயிலம் . 
தரணியுள்ளமானிடர்கள் பிழைக்க வேண்டிச் 

சாற்றுகிறேன் வேங்கையிட தயிலந்தன்னைக் 
கரணியாம்வேங்கைபலம் பத்துவாங்கிச் 

காய்ச்சிவிடு தூணி நீ ) ரெட்டொன்றாக்கித் 
திரணியுள்ளகிஷாயத்தை வடித்துக்கொண்டு 

திறமாகஎலுமிச்சம் பலமொன்றாக 
அரணியாங்கிஷாயத்திற் குழப்பிமைபோ 
லழகானமெழுகுபத பானவாறே . 

5 
0 எட்டொன்றென்றது - எட்டி லொருபாகம் . 


6 


அகஸ்திய மஹாமுனிவர் அருளிச்செய்த 

பாகமூழ்கிவர . 
ஆனவைகேள்வாதமொடு சூலைபோகும் 

அடர்ந்திட்டபித்தமது மாண்டுபோகும் 
பீனிசங்கள் மண்டையிடி பிறட்டல்சீதம் 

பெலமானவீக்கமுதல் வாங்கிப்போகும் 
மேனியெல்லாங்காந்தியுண்டாம் விஷரோகம்போ 

வெகுவாகமுன்சொன்ன தயிலப்போக்கு ( ம் 
பூனிதமாய்ச்சொல்லிவிட்டேன் றெளிவாய்ப்பாரீர் 
புகழானபற்பத்தின் போக்கு நூறே . 

8 
வெட்டிவேர்த்தயிலம் . 
போக்கான தயிலமொன்று சொல்லக்கேளு 

புதிதானவெட்டிவேர் பலந்தான்பத்து 
நோக்காகவிடித்ததனைப் பதக்கு நீரில் 

நூணுக்கமாய்க்காய்ச்சியே யெட்டொன்றாக்கி 
வாக்காகவடித்ததனி லெண்ணெய் நாழி 

வளமையாயதிமதுரம் பலந்தானொன்று 
தாக்கான எண்ணெக்கு ளரைத்துக்கொண்டு 

சாந்தமாய்மெழுகுபதந் தன்னில்வாங்கே 7 
வாங்கியே முழுகிவர வரிசைகேளு 

மாநிலத்திற்பீனிசங்கள் மண்டைசூலை 
யோங்கியே குட்டமொடு பீ நீர்க்கோவை 

யொளிமருவுங்கண்புகைச்சல் காதுமந்தம் 
வாங்கியேயெய்ப்பிளைப்பு கைகாலோய்வு 

வறிவுகெட்டதா துசமுமிருமல்காந்தி 
நீங்கியே போவதற்கு மண்டலந்தான் 
நேராகவொன்றைவிட்டு வொருநாளென்னே . 8 

வேம்பின் தயிலம் . 
என்னவின்னமொருதயிலஞ் சொல்வேன்கேளா 
யெளிதாகவேம்பினிட பட்டைவாங்கி 


வைத்திய தைலமுறைகள் . 

7 
உன்னவேகால் துலா மிடித்துக்கொண்டே 

வொரு தூணி நீர்விட் டொன்றாய்க்காய்ந்தாற் 
சொன்னபடியெட்டொன்றாய் வடித்துவாங்கிச் 

சுருதிபோழெண்ணெ யிருநாழிவிட்டு 
நன்னயமாயேலக்காய் பலமிரண்டு 

நலமானகிஷாயத்தி லரைத்துப்போடே 9 
அரைத் துடனேகாய்ச்சியது மெழுகதானால் 

ஆற்றியே வடித்துவைத்து முழுகும்போது 
நிரைத்திட்டவாதமெல்லா மெங்கே போச்சு 

நிசமானசூலையொடு குட்டரோகம் 
திரைத்திட்டதழுதனையு மேற்கொடுப்புச் 

செங்கரப்பன்புண்புரைகள் சேராதோடு 
முரைத்திட்டதயிலத்தி னுறுதிமெத்த 
வுத்தமனே தயிலமொன்று வுறைக்கின்றேனே . 

குறுந்தொட்டி வேர்த் தயிலம் . 
உரைக்கிறேன் () குறுந்தொட்டி வேர்பலங்கே 

ளுத்தமனேயொருதுலாம் நிறுத்திப்போடு 
நிரைக்கிறேன் தூணி நீ ரெட்டொன்றாக்கி 

நேரான எண்ணெயிரு நாழிவிட்டுக் 
கரைக்கிறேன்கிஷாயத்தி லரைத்துமைபோற் 

சசகசா இருபலந்தான் கண்டுகொள்ளு 
நரைக்கிறேனெனக்கென்ன வாதமெல்லாம் 
நடுநடுங்கியோடுமடா நயந்துபாரே . 

11 
( ) குறுந்தொட்டிவேர் - சிறுகாஞ்சொறி 

தொடுவேலித்தயிலம் . 
நயமானகொடுவேலி பலந்தான்பத்து 

நன்றாகவிடித்த நனைப் பதக்கு நீரில் 
வயமாகக்காய்ந்துலர்த்தி யெட்டொன்றானால் 
வண்மையுடனல்லெண்ணெய் நாழிவிட்டு 


8 


அகஸ்திய மஹாமுனிவர் அருளிச்செய்த 
0 நியமானபுன்னைக்காய்விகித ? மாவெண் 
னெ 

ணய்யுடனேசீரகமோர் பலந்தானிட்டு 
சியமாக அரைத்ததனைப் பாகிற்செர்த்து 
சீரானமெழுகுபத மானவாறே , 
0 கொடுவேலி -சித்திரைமூலம் வேர் . 
ஆவெண்ணெய் - பசுவெண்ணெய் , 


12 


ஆன தயிலம் வலித்தே முழுகும்போது 

ஆனந்தவாய்வினுட னந்தரபாம்வாய்வு 
தேனமருங்குழலாள் கேள் வாதமெல்லாஞ் 
சிறுசொரியுஞ்சிரங்குகுஷ்டம் தினவும்போகும் 
போனதொரு அரையாப்புக் கிரந்திசூலை 

புண்புரைகள்பிளவுமுதற் பொடிப்புவீக்கம் 
நாளென்னவந்தநோ யனைத்தும் தீரும் 
நல்லதொருதயிலமது நாடிப்பாரே . 

13 


சீரகத்தயிலம் . 


பாரப்பாசீரகமும் பலமிரண்டு 

பதமாகவிடித்து நீற் பதக்கிற்போட்டு 
சிரப்பாஎட்டொன்றாய்க் கியாழம்வாங்கித் 

தெளிவான நல்லெண்ணெய் படிதான் சேரு 
காரப்பா ) கார்போகி பலந்தானொன்று 

கஷாயத்திலரைத்ததனைக் கலக்கிக்கொண்டு 
எாப்பாமெழுகுபத மாகவாங்கி 
யியல்பாகமுழுகிவரக் குணத்தைக்கேளு. 

14 
0 கார்போகி - கார்போகி அரிசி . 
குணமென்னசுரமெட்டு வாய்வுபத்து 

குட்டமொடு ) தழுதனையுங் குண்டலமுங்கேளு 
மணமென்னவாந்திபித்தங் கிறுகிறுப்பு 
வாயின்னாவந்ததொரு சோகைபாண்டு 


வைத்திய தைலமுறைகள் . 

9 
கணமென்னகண்குளிர்ச்சி உஷ்ணரோகம் 

கபாலத்திற்சூடான கப நீர்க்கட்டு 
பணமென்னநோய்தீர மருந்துமுண்டோ 
பாறுலகின் முளைத்த மூலிகையிற்பாரே 

15 
( ) தழுதனை - மேகத்தடிப்பு , 
மூலிகையில் வெகுமூலி சஞ்சீவியாக 

முளைத்ததேமலைதோறுங் காடுதோறும் 
சாலிகைக்குவெகுமூலி நாட்டுக்குள்ளே 

சாதகத்தையறியார்கள் சண்டிமாண்பர் 
ஆலிகைக்குள்வயித்தியன்றான் குணத்தைக்காணான் 

ஆண்மையினால் வயிற்பிழைக்க வலைவான்மட்டை 
கோலிகைக்குள் மனதுவைக்க வேணடாஞ்சொன்னேன் 
குறையானவிருநூற்றிண் மறையைப்பாரே . 

16 
சூரித்தயிலம் . 
நூற்றிலேயின்னமொரு தயிலங்கேளு 

நுணுக்கமுள்ள ( ) சூரியது துலாமுங்கால் தான் 
* ஊற்றுவேனீர்பதக்கி லிடித்துப்போடு 

வொருவிறகாற்காய்ந்துலர்த்தி யெட்டொன்றானால் 
ஆற்றியேவடித் துடனே யெண்ணெய் நாழி 

யதில்விட்டுக்காக்கவகை சாற்றக்கேளு 
சோற்றிலேயருபிரண்டைக் காயும் நாழி 
சுக்கதிலேபலமொன்று மரைத்துச்சூட்டே 17 

( ) சூரி - எருக்கு . 

* ஊற்றுவயனீர் -சுரப்புசபலம் . 
சூட்டியேமெழுகுபத மாகவாங்கித் 

தோணவேமூழ்கிவர மண்டலந்தான் 
ஒட்டிவிடுங்கிராந்திகுட்டஞ் சூலைகுன்மம் 
உண்டுவிடக்கிராணியெல்லா முள்மூலத்தை 
2 


10 அகஸ்தியமஹாமுனிவர் அருளிச்செய்த 
மாட்டியே நீர்களெல்லாம் வாங்கிப்போகும் 

வாங்காதபீனிசமு மண்டசூலை 
தாட்டிகமாய்த் துரத்திவிடுந் தயிலப்போக்குஞ் 
சஞ்சீவிபோலவுந்தான் சாற்றினேனே . 18 

கீழ்க்காய்நெல்லித் தயிலம் 
சாற்றவின்னம் வகைகேளு கீழ்க்காய்நெல்லி 

சமூலமாய்க்காற்றுலா விடித்துப்போடு 
ஆற்று நீர் தூணிவிட்டுக் கியாழஞ்செய்து 

அப்பனேபெட்டொன்றாய் வடித் துவாங்கி 
வார்த்திடுவாயெண்ணெய் படிதானிரண்டு 

வாகானசர்க்கரையில் பலந்தானொன்று 
ஏற்றியேவடித்துவிடு மெழுகதாக 

இயலுடனே முழுகிவரத் தீரும் நோய்க்கேள் 19 
கேளப்பாபித்தமென்ற தெல்லாம்போகும 

கிறுகிறுப்புதலைசுழற்றல் வாந்தி தீரும் 
தாளப்பாரத்த மெரித்தலோடு 

நலமான எய்ப்பிளைப்பு பித்தரோகஞ் 
சூளப்பாமஞ்சளைப்போல் நீர்சுருக்குஞ் 

சுற்றலுடனுஷ்ணங்கள் சூடலெல்லாம் 
வேளப்பாமேலெரிவு கைகால்காந்தல் 
வெளுத்தசடங்கறுப்பாக்கும் விதத்தைப்பாரே . 20 

சங்கம் வேர்த்தயிலம் . 
விதமானசங்கம்வேர் தயிலம்கேளு 

வெட்டிவந்தகாற்றுலர இடித்துப்போட்டு 
பதமானதுணிசல மெட்டொன்றாக்கி 

பகருமெண்ணெயிரண்டுபடி பண்பாய்விட்டு 
அதமானமிளகுபல மரைத்துப்போட்டு 

அப்பனேமெழுகுபத மானவாறே 


வைத்திய தைலமுறைகள் . 


11 


சுதமாகவடித்ததனை முழுகும்போது 

சொல்வதென்னகுட்டமொடு சொரிசிரங்கே 


21 


கிரங்குடனேகிராந்தியொடு சூலைரோகஞ் 

செங்கருப்பான்வண்டுகடி சிலவிஷங்கள் 
குருபோலவழங்குகின்ற சயங்களோடு 

குத்திருமல்வாதசயங் கூடியோடும் 
வரங்கொடுக்குஞ்சங்கரர்சொல் வார்த்தைகேட்டு 

மகமாயிசொலக்கேட்டு வழுத்தினேன்யா 
னாங்கமுடனின்னமொரு தயிலங்கேளு 

அமுக்குராவேர்பலந்தான் பத்துவாங்கே . 


22 


அமுக்கராவேர் தயிலம் . 


வாங்கியேயிடித்ததனைப் பதக்கு நீரில் 

வடித்தெண்ணெய்பலமொன்று மதனிற்சேர்த்து 
ஓங்கிய தோரெலுமிச்சம் பழஞ்சா நாழி 

யொக்கவிட்டுமெழுகுபத முருட்டிப்பார்த்து 
தூங்கவேவடித்ததனை வைத்துக்கொண்டு 

சுகமாகமுழுகிவரச் சுகத்தைக்கேளு 
பாங்கியேமீனிசங்கள் தவிர்ந்துபோகும் 

பாரிலுள்ள மண்டையிடி பறந்துபோமே . 23 


இஞ்சித் தயிலம் . 
பறப்பதற்குயின்னமொரு தயிலங்கேளு 

பச்சையிஞ்சிகால் துலாம் பரிந்திடித்து 
சிறப்புடனேபிழிந்துவடி கொண்டு நன்றாய்த் 

தெளிவான நல்லெண்ணெய் படிதான்விட்டு 
உறப்புடனே ஆவின்பாற் படிதான் சேர்த்து 

வுறுதியாய்மெழுகுபத மாகவாங்கி 
நிறப்புடனே முழுகிவரப் பருவமாகி 

நிசமாகத்தீருநோய் நிகழ்த்தினேனே 


12 அகஸ்திய மஹாமுனிவர் அருளிச்செய்த 
நிகழ்த்துகிறேன்மண்டையிடி சூலைவாதம் 

நிலைகொண்டபீனிசங்க ளிரைப்பிளைப்பு 
புகழ்த்துகிறேன் சூலையொடு வாதவாய்வு 

பொல்லாதகால்கடுப்பு மேல்நோயெல்லாம் 
அகலுமேகுட்டமென்ப தற்றுப்போகும் 

அசதியிருமலுமுடனே நெஞ்சின்கத்திரி 
செகமதனில் நாடாம லோடிப்போகுஞ் 
செம்முள்ளியெண்ணெய்தனைச் செப்புறேனே . 25 

செம்முள்ளித் தயிலம் . 
செப்புகிறேன் செம்முள்ளி பலம் நூறப்பா 

சிறப்பாக ( ) மூலத்தோடி டித்துப்போட்டு 
ஒப்புகிறேன் தூணி நீரதிலே விட்டு 

வுருக்கவேயிடையொன்றா யுகந்து காய்ச்சி 
அப்புகிறேனதைவடித்து யெண்ணெய் நாழி 

யதில்விட்டு மெழுகுபத மாக வாங்கி 
நப்புகிறேன்ழுழுகிவருங் காலந்தன்னில் 
நன்றாகத்தீரு நோய் நவிலக்கேளே 

26 
( ) மூலத்தோடு - செம்முள்ளிவேருடன் . 
நவிலக்கேள் சயமீளை யிளைப்புரோகம் 

நாடா துமந்தார காசத்தோடுங் 
கவிலக்கேள்கசநோவு குன்மநோயுங் 

கண்ணீரைப்பாச்சலுடன் விக்கல்தானும் 
புவியில் வரும் புண்புரைக ளெல்லாந் தீரும் 

பொருந்துமரையாப்புக் கிரந்தியண்டவாதம் 
நிவியக்கேள் வீக்கமொடு விஷபாகந்தான் 
நீங்குமடாயித்தயில் முருக்கும் போதே . 

27 
சாரணைத் தயிலம் . 
உருக்கவேயின்னமொரு தயிலங்கேளு 

வுறப்பான * சாரணையின் பலந்தான்பத்து 


வைத்திய தயிலமுறைகள் . 


13 


இருக்கவேயிடித்ததனைப் பதற்க்கு நீர்விட் 

டெட்டொன்றாய்க்காச்சியபின் னெண்ணெய் நாழி 
மருக்கவேகொதித்ததனை வடித்துவாங்கி 

மகத்தானமெழுகுபத மானவாறே 
குருக்கவேவடித்ததனை முழுகும்போது 
குடிபோகும்வாதமொடு வாய்வின்கூறே . 82 

* சாரனை - சாரணத்தியெனவுமருவும் . 


-yா 


இருவேலி தயிலம் . 


கூறாக யிருவேலி பலந்தானூறு 

கொத்தோடேதரித்திடித்துத் தூணி நீரில் 
பேறாகயிட்டெரித்து யெட்டொன்றாக்கிப் 

பிறகுயெண்ணெயதில் நாழி நீதான் சேர்த்து 
வீறாகக்கொதித்துவற்றி மெழுகதானால் 

மெய்யிலே பூசியதை முழுகும்போது 
தேறாதசடலங்கள் தேறிப்போகும் 
ஜெனித்தகிறுகிறுப்பும்போந் தெளிவாயாயே . 29 

* இருவேலி - வெட்டிவேர் . 

அகிறகட்டை தயிலம் . 
ஆய்ந்தவடற்கட்டைகளின் பலந்தான் கேளு 

ஐம்பதுதான் வாங்கியதைத் தூளாய்ப்பண்ணி 
வாய்ந்தஜலந்தூணிவிட் டொன்றாக்கி 

வளமான நல்லெண்ணெ யதிலே நாழி 
பாய்ந்திட்டுமெழுகுபத மானபோதிற் 

பக்குவமாய்வடித்து நீ மூழ்குங்காலை 
வேய்ந்த * நீர்தோஷமெல்லாந் தீரும்பாரு 

மேகங்களகலுமின்னம் விளம்பக்கேளே . 30 
* நீர்தோஷம் சீரத்திற்கொண்டஜலதோஷம் 


31 


14 அகஸ்தியமஹாமுனிவர் அருளிச்செய்த 

( அறுகம்வேர் தயிலம் .) 
விளம்பக்கேளறுகம்வேர் பலந்தானூறு 

மெய்யுள்ள பச்சையெல்லாந் தள்ளிப்போட்டு 
குளம்போலாமுறலில்வைத் திடித்துக்கொண்டு 

* கோதில்ஜலமொன்றுபடி யதிலேவார்த்து 
குழம்பாகக்கரைத்ததனை யெட்டொன்றாக்கிக் 

குணமாகவடித்தெண்ணெய் நாழிவிட்டு 
பழம்போலே மெழுகுபத மானவாறில் 
பதனமாய்வடித்ததனை முழுகுவாயே 

* தண்ணீர் - நல்ல நீர் . 
முழுகியே வரும்போது குணத்தைக்கேளு 

* மூலத்திற்சூடுடனே கபாலச்சூடு 
தழுகியேபித்தமெல்லாந் தவறுண்டேபோம் 

தப்பாதுகுன்மங்க ளெட்டுமோடும் 
அழுகியேவருங்கிரந்தி சூலை நீர்கள் 

ஆனதொருவயிற்றுவலி நெஞ்சினோவு 
கொழுகியதோர் நீர்க்கடுப்பு மேல்வரட்சை 
கோலித்தவக்கினியுங் குளிர்ந்துபோமே . 

* மூலம் - ஆசனக்கடுப்பு . 

( கொடுப்பைத் தயிலம் . ) 
குளிரவேவகையொன்று சொல்லக்கேளு 

* கொடுப்பை நீர்படி நாழி யெண்ணெய் நாழி 
தளர்வானகோஷ்டத்திற் பலந்தானொன்று 

தன் னுக்குட்பசுவின்பால் விட்டேயாட்டி 
யெளிதாகக்கரைத்துவிடு மெழுகுபோலே 

யினிதாகவடித்த பின்பு யியல்பு கேளு 
நளினமாய்முழுகிவர மண்டலத்தில் 
நலமாகத்தீருநோய் நவிலக்கேளே 
* கொப்பை - பொன்னாங்காணி . 


32 


33 


15 


வைத்திய தயிலமுறைகள் 
கேளப்பாபித்தமெல்லாங் கெடிகெட்டோடுங் 

கிறுகிறுப்புமண்டையிடி செய நீர்த்தாகம் 
மாளப்பாவுஷ்ணங்க ளுள்ச்சுரங்கள் 

வளருமென்றமேலெரிவு கைகால்காந்தல் 
தேள்போன்றகண்ணெரிவு சிரசிற்சூடு 

தேகவலியெரிகுன்மந் தீர்ந்து பின்னும் 
வாள் போன்ற கண்ணுக்குத் தெளிவுண்டாகு 

வகத்தான தயிலமிது வணங்கிசசெய்யே . 


சு 


( எகையாந்தகரைத் தயிலம் . 


செய்யவேயின்னமொரு தயிலங்கேளு 

செகத்திலுள்ள கையான் சார்படிதானொன்று 
வெய்யவேகற்குழஞ்சாற் படிதானொன்று 

விளம்புகிறேனெல்லிக்காய் சார்படிதான் 
உய்ய வேபடியொன்று மூன்றுங்கேளு 

வுருக்கவேயெள்ளெண்ணெய் படிதானொன்று 
மெய்யானசாதிக்காய் பலந்தானொன்று 
* வியனாகவேயிடித்து அரைத்துப் போடே 
* கையாந்தகரை - கரிசிலாங்கண்ணி . 

* வியனாக - சமமாக . 


35 


போட்டதனைமெழுகுபதந் தன்னில் வாங்கிப் 

புகழாகவேவகுத்து முழுகும்போது 
தாஷ்டிகமாந்தலைநோவு கண்ணோவோடு 

தளர்வானசெவிநோவு சார்ந்தபித்தம் 
ஒட்டி விடுமுஷ்ணங்கள் பீனிசங்கள் 

ஒழிந்துவிடுமென்றுமுனி யுரைத்தவாறும் 
நாட்டிலுள்ள தின்னமொரு தயிலஞ்சொல்வே 

னலமான சவ்வரிபலம் நூறுவாங்கே . 


36 


* சவரி - குறட்டை . 


16 அகஸ்தியமஹாமுனிவர் அருளிச்செய்த 

( சவரித்தயிலம் ) 
பலம் நூறுதானிடத்துத் தூணி நீரில் 

பக்குவமாய்ப்போட்டுவற்றியெட்டொன்றாக்கிச் 
ஜலமதனைவடிகொண்டுயெண்ணெய் 
நாழி 

பாந்தமுடன்ருட்குரண்டுஞ்சேர்த்சதுக்கொண்டு 
நலமானகருஞ்சீரகம்பலந்தானொன்று 

நாட்டியேயரைத்ததனுட்கரைத்துக்காய்ச்சிம் 
பெலமானமெழுகுபதமானவாறே 

பித்தர்களேவடித் துரைந்து முழுகுவாயே 
வாயானவாதமெங்கே குட்மெங்கே 

வாதத்திணாலெழுந்த கரைப்பானெங்கே 
காயானகாய்ப்பெங்கே கழனையெங்கே 

கண்டத்தில்வீக்கமெங்கே வாமெங்கே 
நோயானநோயெல்லா மகன்றுபோகும் 

* நுனுக்மாய்த்தயிலமொன்று நவிலக்கேளு 
சேயான சென்னகரைப் பட்டைதானுந் 
தீவிரமாய்ப்பல நூறு தாக்கிடயே . 

38 
* நுணுக்கம் - சொல்பம் : 


31 


( சென்னகரை பட்டைதயிலம் .) 
தாக்கியேயிடித்தனைப் பதக்கு நீரில் 

சாதகமாய்ப் போட்டுலர்த்தி யதையெட்டொன்றாய் 
ஆக்கியேயெள்ளெண்ணெய் படிதான்விட்டு 

அதிற்பாதிவேப்ணெய் கூடச்சேரு 
நோக்கியேவசம்புபல மரைத்துப்போடு 

- நுணுக்கமாய் ெமழுகுபத மானபோதில் 
தூக்கியேவடித்ததனை முழுகும்போது 
தொலையாதவாதமெல்லாந் துலைந்துபோகும் . 39 

* சென்னகரை - செந்நாவற்படை . 


17 


வயித்திய தயில முரைகள் . 

இலுப்பைப்பட்டைதயிலம் .) 
போகவேயின்னமொருதயிலங்கேளு 

புகழானவிலுப்பைப்பட்டைபலமோ நூறு 
ஆகவேயிடித்ததனைத்தூணி நீரில் 

அன்புடனே போட்டுடனேயெட்டொன்றாக்கி 
வேகவேயெண்ணெய்படிபத்துவிட்டு 

வேப்பெண்ணெயதிற்பாதிகூடச்சேரு 
( ) நாகவல்லிச்சாருடனேபடிதான் சேரு 
நன்றாகமெழுகுபதமானவாறே 

40 
( ) நாகவல்லி வெற்றிலை . 
பதமாகமுழுகிவர தீரும் நோய்கள் 

பன்னியகபாலச்சூடுப் பறந்துபோகும் 
இதமாகயின்ன்மொருதயிலங்கேளு 

யிடித்திடுவாயிலுப்பைப்பட்டைபலந்தானூறு 
இதமாகத் தூணி நீரதனில்விட்டு 

யெட்டொன்றாய்க்காய்ந்தபின்புவடித்துக்கொண்டு 
சுதமானயெள்ளெண்ணெய்படிதான்விட்டு 
சுந்தரமாஞ்சத்தூள் போட்டுக்கிண்டே 

41 
கிண்டியேவடித்திடுவாய்மெழுகதானால் 

கேடிலங்கியோடிவிடும் வாதமெல்லாம் 
பண்டி தர்க்குயிந்தமுறைபாடமுண்டோ 

பார்ப்பதற்குவெகுசுருக்கம் பரிந்துபாரு 
கண்டிதமாய்ச்சொல்லிவிட்டேன்சுருக்குமெத்த 

கதிகெட்டநோயெல்லாந்தீரவேநெய் 
உண்டுகொண்டுயிருப்பதற்குச்சொர்னமுண்டே 
யுறுதியிந்த நூல் முறையையுன்னிப்பரே 42 

பொன்னாங்கண்ணிதயிலம் 
உணியேயின்னமொருசெய்திகேளு 

ண் உள்ளுக்குத்தயிலமொடுகிலுத்தஞ்சொல்வேன் 


3 


1 


18 அகஸ்தியமஹாமுனிவர் அருளிச்செய்த 
கன்னியாம் பொன்னாகாணிவேர்பலந்தாதென்று 

கனமானவெட்டிவேர்வெலுமிச்சம்வேர் 
புன்னியே () ஒரிதழ் வேர்சிறுகீரைவேர் 

புகழாகவகைக்குவொருபலந்தான் சேர்த்துப் 
பன்னியேபால் வார்த்து அரைத்து நெய்யிற் 
படிரண்டுக்குள்ளிட்டுக்காச்சுவாயே 

ஒரிதழ்வேர்- தாமரை 


43 


காச்சியேயுட்கொள்ளக்கரண்டி வீதம் 

கனரோகம்பதினெட்டுங்காணாதோடும் 
மாச்சிதேவுட்சுரங்கள் கண்டுபோகும் 
மணுகாவுட்டிணங்கள் தாகம் 

மேகம் 
போச்சுதேவரட்சையொடுவுஷ்ணரோகம் 

புண்ணான அச்சரங்கள் போகுஞ்சொன்னேன் 
எச்சுதேயென்னாதேசாதிக்காயு 

மியலானவதிமதுரமாசக்காயே 


44 


சதாவேரிக்கிருதம். 
காயென்றுவகைகளிலே பலமொன்றாகக் 

கரைத்திடுவாய்காச்சமுன்னேநெய்க்குள்ளாக 
தாயென்றுயின்னமொருகிருத்தஞ்சொல்வேன் 

() சதாவேரிக்கிழங்கினிடசார்படிதான் 
வாயென்ற * திரிகடுகு " திரிபலாதி 

வகைவீதங்களஞ்சொன்று நெய்யோ நாழி 
யேயென்றுயெரியிலிட்டு மெழுகதானால் 
யிறக்கியேவைத்திடுவாயியல்புதானே 

45 
சதாவேரி நீர்விட்டான் அல்லது தண்ணீர்மிட்டான் 

திரிகடுகு - சுக்கு - திப்பிலி -முளகு . 
திரிபலாதி - தான்றி - நெல்லி - கடுக்காய் . 


வைத்திய தைல முறைகள் . 

19 
இயலாகக்குடித்திடுவாய்கரண்டி வீதம் 

எடுத்ததொருகரப்பனெல்லாமிரங்கிப்போகும் 
முயல்வான நீர்தோஷமுழுதும் போகும் 

முழங்குகின்றவாயுவிடனிரைச்சல் தீரும் 
செயலானபித்தமொடுசிலேற்பனங்கள் 

சளியிருமல்கிறுகிறுப்பு செரியாமாந்தம் 
மயலானகிறுகிறுப்புமற்றுப்போகும் 
மடவார்களின்னமொருகிருதங்கேளே . 

45 
( திரிகடுகு- திரிபலாதி - யெண்ணெய் . ) 
கிருதமாந்திரிகடுகுதிரிபலாதி 

கேளப்பாவகைக்குவொருபலந்தான்வாங்கி 
நருதமாஞ்சலம்பத்துப்படியினுள்ளே 

நன்றாக இடித்துவற்றியெட்டொன்றாகி 
விருதமாய்ப் போகாமல் மெழுகதாக 

வியனாகவடித்ததனைவைத்துக்கொண்டு 
சிறுகவேகரண்டி நிறைகொள்ளும்போது 
தீருகின்றவியாதிதனைசெப்பக்கேளே . 

46 
செப்புகின்றசீரகமும்ஓமங்கூட்டிச் 

சீராகச்சூரணித்துவைத்துக்கெர்ண்டு 
இப்புவியில் * வெருகடிதானெய்யிற்கொள்ள 

ஈரெட்டுக்கரப்பனோடுசிலந்திகுட்டம் 
நப்புகிறேன்கிராணியொடு அசீரணங்ள் 

நாடோறு நாடாது புவியுளோர்க்கு 
மெய்ப்படவேயெந்தன துதாய்சொல்லாலே 

47 
இன்னமொருகிருதவகையியம்பக்கேளே . 

* வெருகடி பூனையடி . 

தூதுவளைகிருதம் . 
இயம்பக்கேள் தூதுவளை பலந்தான்பத்து 

இயல்கண்டங்கத்திரியும்பலந்தான் பத்து 


20 


அகஸ்திய மஹாமுனிவர் அருளிச்செய்த 


48 


தயவான துளசியது பலந்தான்பத்து 

சாதகமாய்த் * தோடையிலைபலந்தான்பத்து 
நயம்பெறவேவிஷ்ணுகிராந்திபலந்தான் பத்து 

நன்றாகப் பிரமியாதுபலந்தானபத்து 
செயமாகலவையிடித்துத் தூணி நீரிற் 
சேரவேகாய்ச்சியதையிறுத்துவாங்கே 
* தோடையிலை - ஆடாதோடை . 

0 பிரமியாது- பிரமமூலி . 
இருத்திடவே " யெண்ணயோடு நெய்யுங்கேளு 

யிதமான திப்பிலிசித்திரத்தைரண்டும் 
வருத்திட வேவகைக்கு அரைபலமதாக 

வடிமெழுகுபதமரைத் துச்சலத்திற்கிண்டி 
முறித்திடவேபோகாமல் வடித்துக்கொண்டு 

முக்கியமாங்கரண்டி நிறையெடுத்துக்கொள்ளு 
உத்திடவே கொண்டாக்காற்றீராநோயும் 
உற்றதொருயிருமலெல்லாமோடிப்போகும் . 
" எண்ணெய்- நல்லெண்ணெய் . 

" நெய் - பசுவினெய் , 
டிப்போந்தேன்கூட்டிக்கொண்டாயானால் 

உறுசயங்களிளைப்பீளை துர்ப்புகக்கள் 
ஓடிப்போம் வாய் வோடுகெட்டெல்லாமே 

ஒவ்வாமலோடிப்போம் நளினமாகும் 
தேடிப்போந்திரிகடுநெற்பொரியுங்கூட்டித் 

தேனிலே கொண்டுவிடுகிருதஞ்சேர்த்து 
தேடிப்போங்கொண்டிடவே சொன்ன நோய்கள் 

க்ஷேமமாமெனறாருள்ச்செய்குவீரே 


49 


50 


21 


வயித்திய தைலமுரைகள் . 


K 


( ஜன்னிக்கு வசம்புத்தயிலம் .) 
செய்தபடிசன்னிக்குத்தயிலங்கேளு 

செப்புகிறேன் வசம்புடனேழ ree () ளுள்ளித்தான் 
உய்தமுள்ள “ நிலவேறு 0 முசுறுமுட்டை 

வுற்பனமாந் * தண்டுடனேகோழிமுட்டை 
நெய் நாழிவேப்பெண்ணெய்கூடக்கூட்டி 

நிறையாகவகைக்குவொருலமாய்ச்சேரு 
செய்கின்ற ஆமணக்கினெண்ணெய்நாழி 
சிறப்பாகவிட்டதிலேசேர்த்துக்கொண்டு . 51 
( ) வெள்ளுள்ளி - வெள்ளைப்பூண்டு. 

நிலவேர் - நாக்குப்பூச்சி . 
0 முசுறு - எறும்பு . 

* தண்டு - மூங்கில் . 
கொண்டுவிடயெண்ணெய்க்குக்கிஷாயங்கேளு 

கூறாகச்சுக்கிடுததுக்கிளிபோற்கட்டிக் 
கிண்டிவிடுஞ்சுடமைத் துப்பின்புமைந்தா 

கிரமமாய்க்குடித்திடவேசன்னிவாதஞ் 
சிண்டுசெய்யும் வலியஞ்சுஞ்சிதறிப்போகுந் 

தீராதபிணிகளுக்குவுள்ளேகொள்ள 
இன்றுவிடநரளைக்குத்தீருமென்றே 
யெளிதாகவித்தயிலமியம்பினோமே . 

52 
( எருக்கிலைக்குழம்பு . ) 
இயம்பிட வேவகையொன்றுசொல்லக்கேளு 

யெருக்கிலைபாலுழக்குகள்ளிப்பாலுழக்கு 
சுயமான நவாச்சாரங் * கழஞ்சுபத்து 

சுபமாகவிட்டரைத்துமெழுகதாக்கி 
நயம்பெறவே ஆமணக்கெண்ணெய்சேர்த்து 

நலமான 0 செம்பதிலேவைத்துக்கொண்டு 


22 


அகஸ்தியமஹாமுனிவர் அருளிச்செய்த 


செயமானபெருவயறுமகோதரங்கள் 
திறமான நீராம்பல்பாகமென்றே . 

53 
* கழஞ்சு - ஒன்றேகால்விராகனிடை 
அல்லது - 40- குண்டுமணியிடை , 

0 செம்பு - செம்புபாணை . 
பாகமாய்மிகக்கிளறியானபின்பு 

பகருகின்றசுண்டைக்காய்வீதங்கொள்ள 
வேகமாந்தின்றவுடன் பெந்தந்தானும் 

விட்டுவிடவேணுமென்றால் வென்னீர்கொள்ளு 
நாகமாம்விஷம்போன்றவிஷ நீரெல்லாம் 

நாடாதுபேதித்துவாங்கிப்போகும் 
ஏகமாமருந்து நீகொண்டாயானால் 
யேழு நாட்பாற்கொள்ளயிதமுந்தானே . 54 

குப்பமேனிச் சூரணம் . 
தானென்றமேனிக்குசூரணமே செய்து 

தான்கரியசீரகமுஞ்சூரணித்து 
தானென்ற நாற்பது நாள் கொள்வீராகில் 

நாடாதுவாய்வோடுதத்தமெலாந் 
தீதென்ற * தீபனங்கள் நன்றாய்வாங்கும் 

க்ஷெணத்திலெமந்தமெல்லாஞ்சிதறுண்டேபோம் 
போனென்ற 0 சிலைவிஷங்களெல்லாந்தீரும் 
புதுமைசேரக்கினியின் பொடியிதாமே 

55 
தீபனம் - பசியெடுத்தல் . 
0 சிலைவிஷம் - ஆராமல் நீரொழுகும் புண்கள் . 

(சீரகப்பொடிகிருதம் ) 
பொடியானபொடியொன்றுசொல்லக்கேளு 

புகழானசீரகமும்பலந்தானொன்று 
செடியானவொரு * னன்னப்பொடிபலந்தான் 

சிறந்தார்க்கரைபிவையோடொன்றாய்ச் சேர்த்து 


23 


56 


வயித்திய தயிலமுறைகள் . 
வடிவாகவேவடித்துவைத்துக்கொண்டு 

வளமான * நறுநெய்யிற்குழைத்துக்கொள்ள 
துடியானவூஷ்ணத்தோடுள்ளினோய்கள் 
சுருக்கான நீர்கடிப்புபிரமேகங்கள் 

* சன்னப்பொடி - சூரணம் . 

* நறுநெய் - பசுநெய் . 
மேகமுடனுளக்காய்ச்சலெரிவுகாந்தல் 

* வியனாகவெரித்த தன்மமெல்லாந்தீரும் 
போகமுறுமெலும்புருக்கிப்போதுத்துப்போம் 

பொருக்காத நீர்த்தாகம்புன்ணுநெஞ்சில் 
வேகமுறும் வாய் நாற்றமேல் நாற்றங்கள் 

விட்டோடிவிடுவதற்குவிருந்துபோடு 
கூகை நீகருஞ்சீரகஞ்சாதிக்காயுங் 
கூட்டியே அவின்குறாசானியோடு . 
* வியனாக - வெப்பமாக . 

( குறாசானிப்பொடி :) 
குறாசானிவகையொன்று பலமொன்றாகக் 

கூட்டியேசரிநிறையாய்வாங்கியேதான் 
நிறசானியாகவேவறுத்துக்கொண்டு 

நேராக * வேம்பின்சூரணமுஞ்சேர்த்து 
உறோசானிவானைப்பு அவியுவிட்டு 

உருகவேபிணிநாசந்தன்னிற்கொள்ள 
முறாசாணியானதொருகடுப்புளைச்சல் 
மூலத்திற்கிராணியொடு முழங்கும் வாய்வு 
* வேம்பு - கருவேம்பு . 

( கொடுவேலிச் சூரண்ம் .) 
முழங்கவேவகையொன் றுசொல்லக்கேளு 

மூதண்டைக் * கொடுவேலிசூரணித்து 


57 


58 


24 

அகஸ்தியமஹாமுனிவர் அருளிச்செய்த 
விளங்கவேபடி யொன்று 0 சீனபாவும் 

விதமாகப்படியொன்றுகூடக்கூட்டி 
களங்கக்கார்கோலரிசிபடியுமொன்று 

கருஞ்சீரகத்துடனற் சீரகமுங்கூட்டி 
புளங்கவேவகையொன்றுபலமொன்றாகப் 
புனிதமாய்ச்சூரணித் துப்புகழ்ந்துவையே . 59 

* கொடுவேலி -சித்திரமூலம் . 

0 பாவு - போடு , 
வைத்திட்டசூரணந்தான்றேனிற்கொள்ள 

வருஞ்சூலைக்கிரந்தியொடுவாதவாய்வும் 
வெற்றிட்டவண்டுகடி * வெளுப்புவெட்டை 

விஷகடியுமேல்காப்பன்விரைந்துபோகும் 
பற்றிட்டமேகவகைபறந்துபோகும் 

பான்மையுடனுடம்பெல்லாம்பாருபாரு 
கைத்திட்டமாகவேசொல்லிவைத்தேன் 
கனமானமிளகு நீர்கஷாயங்கொள்ளே 

* வெள்ளுப்பு -பாண் அல்லதுசோகை. 
( கெர்ப்பமில்லாதவர்களுக்குக் - கெர்ப்பமுண்டாதல் . ) 
கொள்ளவே மண்டலத்தில் தீமைநோய்கள் 

குணமாகுமினனமொருவகையைக்கேளு 
பிள்ளையில்லாதவளுக்குமருந்து சொல்வேன் 

பேயக்கொம்பட்டிவித்து நேர்வாளந்தான் 
உள்ளபடிசமனாய்க்குளித்தயிலம்வாங்கி 

யுறுமஞ்சடைபொடியதனிற்சேர்த்துக்கொண்டு 
கள்ளமின்றிமத்தித்துக்கொண்டுட்கொண்டால் 
கன்னியவளம்வாதங்கெர்ப்பமாவான் . 

61 
கெர்பமதுமாவதற்குமருந்தும் வேறே 

கிலேசிக்கவேண்டாங்காணோயுந்தீரும் 


62 


4 


வயித்திய தயிலமுரைகள் . 

25 
செப்பமுடன் மருந்துகொண்டால்வெந்நீர்கொள்ளு 

தெளிவாகப்பேதிக்குங்கஞ்சிகொள்ளும் 
உற்பமாய்மூன்று நாட்குளித்த நாள் தொட் 

இறுதியாய்க்கொண்டுவிடுவொருபோதுண்ணு 
அற்பமென்று நினையாதேயுறுதிப்பாரு 
மதைவிட்டுயின்னமொருமடைவுகேளே . 

( கிராணிப்பேதிக்கு லேகியம் . ) 
அடைவானகொம்பரக்குக்குந்தரிக்க 

மானகுறாசானியபின்யாதிக்காயுந் 
திடமாகச்சூரணித்து நல்லெண்ணெய்க்குளத் 

திரட்டியே கொண்டு விசிறுபுன்னைக்காய் 
குடலோடேபற்றுகின்ற வயிற்றுளைவுங் 

குத்துகின்றகுறுக்குவலிமூலச்சூடு 
ல்போலேவந்ததொருகடுப்புத்தீரும் 
கண்டிமுள்ள புண்ணாருங்கண்டவாறே . 

( காதுக்கு எண்ணெய். ) 
கண்டபடிசெய்யிலொன்றுசொல்லக்கேளு 

கா துக்குயெண்ணெயொன்றுகட்டுதற்கு 
விண்டபடி * முசுறுமுட்டை * பூநாகந்தான் 

வெற்றியுள்ள நண்டிறச்சி வெள்ளையுளளி 
கொண்டபடி கோழிமுட்டைவசம்பு ( ) குக்கில் 

குணமாகவகைக்குவகைகழஞ்சுகூட்டிப் 
பண்டருளும் வேப்பெண்ணெய்தன்னிற் சேர்த்துப் 
பதமாகக்காய்ச்சியதைக்காதிற்சேர்த்துப் 

64 
* பூநாகம் - நாக்குப்பூச்சி . 
0 குக்கில் - குங்கிலியம் . 
* முசுறுமுட்டை - எறும்புமுட்டை 
4 


63 


26 அகஸ்திய மஹாமுனிவர் அருளிச்செய்த 
பாய்ச்சியேயடைத்திடுவாய்பத்து நாளில் 

பளிச்சென்றுசெவிகேட்குஞ்கீழ்பாச்சர்போ 
மாச்சுதேகுத்துளைச்சர்பூச்சிச்சாகு 

மடைப்புவிடுங்காதிரைச்சல துவுந்தீரும் 
வாச்சுதேயின்னமொருவரிசைகேளு 

வாயிலுள்ளவியாதியெல்லாமகன்றுபோக 
பாச்சையாபாகத்தில் முன்தைலமஞ்சிப் 
பச்சையாய்த்தின்றொ துக்கப்பற்குத்துப்போம் . 65 

( பல்குத்துக்கு ) 
குத்துவிடுமுட்பிரண்டைவேர்கியாழங் 

கொப்பிளிக்கப்பல்லரணைத்தந்தசூலை 
அத்துப்போமசைந்தபல்லுமுறத்து நிற்கு 

மழுக்கெல்லாந்தீர்ந்துவிடுமின்னங்கேளு 
செத்துப்போம் நாக்கில் வருஞ்சிங்கிரோகந் 

தீரவொருமருந்து சொல்வேன் சிவவேம்பின்வெர் 
முத்துப்போல் பல்விளங்கும்பத்து நாளில் 

முறையான மேகமெல்லாமுழுதுபோமே . 66 
முழுதுமேபோகவொருமருந்து சொல்வேன் 

மூதண்டவெள்வேருங் * குமிழ்தான்வன்னி 
பழுதில்லாமருந்துடனேசுண்டலமாம் ( ) பாலை 

பழுத்தயெருக்கிலையுடனேபலாசுகாரை 
தொழுது நீபட்டையது சமய்த்தூக்கித் 

தூணி நீர்தனிற் போட்டுயெட்டொன்றாக்கிப் 
பழுதுவராமற்காச்சிவடித்துக்கொண்டு 
பாங்கான சம்பிரச்சாறு நாழி 

67 
* குமிழ்- நிலைக்குமிழ் . 
0 பாலை - வெட்பாலை . 
* வன்னி - கொடிவேலி . 


வயித்திய தைலமுறைகள் . 

29 
நாழியுடனெள்ளெண்ணெய்நாழிவிட்டு 

நலமான துருகுவெள்ளை குந்திரிக்கம் 
வேழியுடன்வகைநாழிகழஞ்சுவீதம் 

விதமாகப்பொடித்திட்டுவடித்துக்கொண்டு 
கோழியிடரத்தம் விட்டுக்கொப்பளிப்பாய் 

குவடுகளிற்கட்டு முதற்குலைந்தபல்லும் 
வாருயெனவீக்கமுதற்பிணிகளெல்லாம் 
வாங்கிப்போம்வளமானவரிசைபாரே , 

68 
பார்ப்பதற்கு இன்னமொருவரிசைகேளு 

0 பாகலிலைச்சாறுடன் * கொம்மட்டிக்காய்ச்சாறு 
ஏற்பதற்குவேம்பினிடஇலையின் சாறு 

மெருக்கிலைச்சாற்விளிவிப்பாலைச்சாற்வக்ைகு நாழி 
சேர்ப்பதற்குவேம்பெண்ணெயாமணக்கினெண்ணெய் 

திரளவேமெழுகுபதஞ்சேரவாங்கி 
தாக்குடனேகாசிடையாய்க்கொண்டபேர்க்குச் 
சலகட்டும் வலக்கட்டுங்கிருமியோடே . 69 

0 பாகலிலை - பலாவிலை . 

* கொம்மட்டி - புளிமாதுரை ,. 
கிருமியென்றகிருமியெல்லாங்கண்டுபோகுங் 

கெர்ப்பத்தின் கிருமியெல்லாங்கெதிகெட்டோடும் 
வருமியென்றவாய்வெல்லாமண்ணாய்ப் போகும் 

வாதமொடுமலகட்டுத்திரண்டவாய்வும் 
ஒருமித்த நோய்களெல்லாமோடிப்போகும் 

உலகத்தில் வெகுசுருக்குவிரைத்துப்பாரும் 
கருமியென்றவகையெல்லாஞ்சொல்லிவிட்டேன் 
கஷாயத்தின் விதங்களையுங்காட்டுறேனே . 70 

குறுந்தொட்டி வேர்க்கிஷாயம் . 
காட்டுகிறேன் * குருந்தொட்டி வேர்க்கிஷாயத்தார் 

காயேலஞ்சீரகமுங்காலாய்க்கூட்டி 


28 

அகஸ்தியமஹாமுனிவர் அருளிச்செய்த 
ஓட்டுகின்றஇருநாழி நீரில் விட்டு 

உழக்காகக்காய்ச்சியேயிருபோ துண்ண 
மூட்டாமல் மூன்று நாட்கொண்டாயானால் 

உட்சுரமும்மூலவாய்வனைத் துமப்போ 
மீட்டுவிடும் பித்தமெல்லாம் வாந்தி தீரும் 
விளம்புகிறேன்னமொருவிதங்கள் பாரே . 71 
* குறுந்தொட்டி -சிறுகாஞ்சொறி 

வெட்பாலைக்கியாழம் . 
விதமென்னவெட்பாலைசீரகமுங்கூட்டி 

வீராகவகைக்குக்கால்பலமதாக 
இதமுடனேயிருநாழி நீரில் விட்டு 

எட்டொன்றாய்க்காய்ச்சியே யிறுத்துக்கொள்ள 
பதமென்னவருசுரங்கள் பறந்துபோகும் 

படுபாவிபித்தமெல்லாம்பறந்துபோகும் 
மதமென்றமாய்வெல்லாமகன்றுபோகும் 
வளமான இன்னமொருவரிசைகேளே . 72 

வில்வவேரின்கியாழம் . 
வரிசையுளவில்வவேர்நெற்பொரியுங்கூட்டி 

வகைக்குக்கால்பலமாயிருநாழி நீரில் 
உரிசையுடனெட்டொன்றாய்வடித்துக்கொண்டு 

உடனருத்தவாதபித்தவீக்கந்தீரும் 
பிரியமுடன்னமொருகிஷாயஞ்சொல்வேன் 

பேரானவில்வவேர் அமுக்கிலாம்வேர் 
துருசானசுக்குடனேவகைக்காலால் 
சூட்டியேயிருநாழி நீரிலிட்டு 

73 
இட்டவித்து எட்டொன்றாய்வைத் துக்காய்ச்சி 

இருந்து நீகொண்டிடவேவிக்கல் வாந்தி 
முட்டவரும்சதியொடுஊலைத்தாகம் 

முறையானசுரந்தீருமொழுந்தவாறே 
சட்டமுடனின்னமொருகிஷாயங்கேளு 

தருவானமுத்தமொடுவிஷ்ணுகிராந்தி 


29 


வயித்திய தைலமுறைகள் . 


இஷ்டமுடன்வகைக்குக்கால் பலமதாக 
இருநாழிநீரில்விட்டொன்றாக்கே 

74 
ஆக்கியே மூன்று நாளிருபோ துண்ண 

அகன்டசயமீளையிளைப்பதிகமூச்சு 
போக்கிவிடுமதினோடுமிளகு கூட்டிப் 

போட்டு விடுகிஷாயத்தைத் தேனிற்கேளு 
வாக்கியமாயின்னமொருகிஷாயஞ்சொல்வேன் 

வளர்நெல்லிதான்றியுடன் கடுக்காய்மூன்று 
தோக்கியேவகைக்குகாற்பலமாதாக 
நுண்மையாய்மிளகதிலேகழஞ்சுசட்ட்டே 

75 
கூட்டியேயிருநாழி நீரிலிட்டுக் 

குலாவவேயெட்டொன்றாய்த்தேனுஞ்செர்த்து 
நாட்டியே திரிகடுகுமேற்பொடியாய்த் தூவி 

நலமாகவேயருந்தசிலேற்பனங்கள் 
நீட்டியே பீளையுடனிசுப்புக்கக்கல் 

நிறுத்துமேகங்களெல்லாம் நினைவாய்க்காணும் 
ஒட்டியேவிடுவதற்கு இன்னமொன்று 
உறைக்கிறேனுலகத்தோர்பிழைக்கவென்றே 

76 
சந்தனக்கியாழம் . 
என்றதொருசந்தனமுமிலாமிச்சம்வேர் 

வெட்பாலைமுத்தமொடுசுக்குங்கூட்டி 
நன்றெனவேவகைக்குக்கால்பலமதாக 

நயமுடனேயிருநாழி நீரிலிட்டு 
பொன்றெனவேயெட்டொன்றாய் வடித்துக்கொண்டு 

புகலுஞ்சர்க்கரையுடனெபத்து நாட்கொள் 
நின்றதொருசிரவாய்வுசிரதோஷங்கள் 
நிகழ்சுரத்திலுள்ளபித்தம் செட்டுவாதம் 77 

( ) விலாமிச்சம்வேர் குரிவேர் . 


78 


30 அகஸ்தியமஹாமுனிவர் அருளிச்செய்த 

வேம்புக்கியாழம் . 
வாதகமாடுசுரங்கள் நீர்க்கடுப்புத்தானு 

மஞ்சளுறும்புத்தகாமாலை தீரும் 
வேதமொடு இன்னமொருகியாழஞ்சொல்வேன் 

வேம்பின துப்பட்டையுடன்மிளகுசுக்கு 
நாதமொடுவகைக்குக்காற்பலமதாக 

நளினமுடனிருநாழி நீரில் விட்டு 
போதமுடனேட்டொன்றாய்வடித்துக்கொண்டு 
புழுக்கிருமிமந்தமறும்வாய்வெல்லாமே . 

இருவேலிக் கியாழம . 
எல்லாந்தான் தீரவொருகியாழஞ்சொல்வேன் 

இருவேலி ( ) மதுரமுடனின்சிகூட்டி 
சொல்லாமல்வகைக்குக்கால் பலமதாகத் 

தூக்கியேயொருநாழி நீரைவிட்டு 
வெல்லவே தீயெரித்து எட்டொன்றாக்கி 

விதமாகப்பத்து நாள் கொள்ளும்போது 
வல்லதொருவாய்வுபோம்புத்தஞ்சாகும் 
வகையுடனேபுவியிலிதைவகுத்திட்டேன் . 

( ) மதுரம் - அதிமதுரம் 
மவுத்திரம் - கண்டமாலைக்குக்கியாழம் . 
வகுக்கக்கேள்கண்டமாலைபவுத்திரங்கள் 

வலிமையுள்ளவிப்புருதிவீக்தம்தானும் 
தொகுக்கக்கேள் துடைவாழைபுண்சூலைதான் 

தொந்தரவுசெயும்பிளவைவீக்கத்தோடு 
மிகுதிட்ட அரையாப்புமூன்று மெய்யாய் 

வெதனைகள் செய்யாமலுடைந்துபோக 
பகுக்கக்கேளாற்குரியமருந்தை நீயும் 

படியினிலேகூறுவேன்பரிந்துவானே 


79 


80 


வயித்திய தைலமுறைகள் . 

31 
பரிந்துடனே அமூக்கனாங்கிழங்கினோடும் 

பாசமுள்ள பெருங்காயமிரண்டுகொண்டு 
தெரிந்திடவேகொருமுட்டைதன்னைவாங்கி 

திகழுமதின் வெள்ளாம்பல் தன்னைவிட்டு 
நெரிந்திடவேசந்தனக்கல் தனிலுரைத்து 

நேமமாய்மைபோலேவாரிக்கொண்டு 
சொரிந்திடவே அப்புண்மேற்கனமாய்பூசிச் 
சொலப்போகுங்கஷாயத்தின் சூட்சங்கேளே 

81 
கேளப்பாகரசனாங்கண்ணிச்சாற்றிற் 

கீர்த்தியுள்ளகற்றாழை மடலைற்சீவி 
வேளப்பாவுள்ளிருக்குஞ்சோற்றைத்தானும் 

விதமாகவெடுத்தந்தசாற்றிற்சேர்த்து 
நாளப்பாயிரவியினிற்காயவைத்து 

நன்றாகபத்துபலமானபோது 
ஆளப்பா ( ) திரிகடுகு * திரிபலாதி 
அதைக்கண்டுவறுத்திடித்துவதனிற் சேரே 

82 
( ) திரிகடுகு - சுக்கு , மிளகு , திப்பிலி 
* திரிபலாதி- தான்றி , நெல்லி , கடுக்காய் . 
சேர்த்திந்தவகைகளெல்லாமொன்றதாக 

தீயினிலேகாயவைத்துமெழுகதாக 
பார்த்ததனையிறக்கிக்கொண்டுடனேகேளாய் 

பகருஞ்சர்க்கரைபலந்தான்பத்துகொண்டு 
கீர்த்தியுடனதிற்கலந்து எட்டொன்றாக்கி 

கேளப்பாசாடியினில் வைத்துக்கொண்டு 
பூர்த்தியாய்ப் புன்னைக்காயளவதாகப் 
புண்ணியனே ( ) மண்டலந்தானொன்றுகொள்ளே . 83 

( ) மண்டலம் -40- நாள் 


....... 


32 அகஸ்தியமஹாமுனிவர் அருளிச்செய்த 

வயித்திய தயிலமுறைகள் : 
மண்டலந்தானாளொன்றுக்கிருபோதாக 

மாறாமலதையருந்தமைந்தாகேளாய் 
கண்டமாலைகள்பவுத்திரம்வீக்கம்தானும் 

கூட்டியதோர் துடைவாழை அரையாப்போடும் 
கொண்ட்புண்புரைகளெல்லாம்கெதிகெட்டோடும் 

குருவாக அதையெண்ணிச்செயதிட்டாலே 
அண்டிடாதெப்போ துமாய்ந்துபாராய் 
அன்பனே ஆயிசொல்லுமதியிதாமே 

84 
மதிமிகுந்தபுவியிலுள்ளமனிதர்க்கெல்லாம் 

வாய்த்தபிணிதீர்வதற்குவளமதாக 
நிதிமிகுந்த அவிழ்தங்கள் தயிலத்தோடு 

நிச்சயமாயங்கைநெல்லிகனியைப்போலப் 
பதிமிகுந்தபாடற்களுண்மையாகப் 

பகுத்திட்டேன் பண்பாகவயித்தியர்க்குந் 
துதிமிடிந்ததாகவெண்ணிச்செய்வராகிற். ( னேன் . 
றொலை -ந்தோடும்பிணிகளெல்லாஞ்சுருக்கிச்சொன் 
அகஸ்திய மஹாமுனிவர் அருளிச்செய்த 
வைத்திய தைல முறைகள் 

முற்றுப்பெற்றது . 


பெரிசாகியமான் பிரஸ் , சூளை ஐசோட் , மதராஸ் . 


உசை 


புத்தக விளம்பரம் . 
அ 

ரூ.அ. 
குமரேச சதகம் உன 0. 12 விகட கோர்ட்டு விசாரணை 0 8 
அறப்பளிசசதகம் உரை 12 - ஆயுள்வேத சுருக்கம் 012 
கம்பராமாயண பாலகாண்டம் 

ருமூலநாயனார் வைத்திய 
பாட்டு உரை 

30 காவியம் 1000 பாடல் 1 0 
பட்டினத்தார் பாடல்உரை 1 8 வைத்திய குரள் பழமொழி 
தாயுமான சுவாமி 

விளக்ழ் .108 0 8 
பாட்டு உரை 

3 4 பலதுரைக்காரிகை மூலமும் 
னாகபாண வசனம் 

உரையும் 

0 4 
கிளேஸ் காலிகோ பைண்டு 4 () நவக்கிரகஸ்தோத்திரம் 0 4 
தனிப்பாடற்றிரட்டு பாட்டு போகர்கொக்கோகம் மூல 

2 0 

மும் உரையும் | 0 
வேதாரணிய ஸ்தலப்புராண 

புலஸ்தியர் விளக்கிய 
வசனம் 0 8 ஞானகற்பம் 

0 8 
மகமாயி அம்மன் பூசாரிப் அகல் திய செந்தூரம் 300 
பாடல் 

0 

க்கு சூத்திரம் -36 
மாந்திரீக அரிச்சுவடி 0 4 இதில் திருமந்திரம் -8 
மக யாள மாந்திரீக ஆசான் 1 0 அடக்கியது 0 1 
கதை புத்தகங்கள் 

சோதிட புக்ககங்கள் 
அற்புத பூலோக ரம்பை 

நவர்கிரதர் - மணி என் 
கதை படத்துடன் 1 0 னும் சாதகசூடாமணி 

0 8 

மூலமும் உரையும் 0 12 
ஸ்திரீ புருஷ ரகசியம் 1 0 மணிமந்திர வைக்கிய 
ஆயிரத்தொருநாளில் சொல் 

சேகம் 

1 ) 
லிய பாரிசு கதைகள் 2 0 

களவுகாணும் சாஸ்திரம் (1) 4 
1 கபூஷணம் தமிழ் நாவல் 0 12 வீமகவி பாட்டு உரை 1 .0 
எவத்திய புத்தகங்கள் . சுகர்நாடி சோட்டம் 

( ) 
புலஸ்திய மகாரிஷி வாத சோதிமாமுனிவர் சோதிட 
சுத்திரம் .300 (1) 12 கேரளம் 

0 12 
உரோமரிஷி சூத்திரம் 100 0 4 சாதகலங்காரம் மூலமும் 
அகஸ்திய முனிவர் பூரண 

விரிவுரையுடன் 2 0 
சூத்திரம் 216 பாடல் ( 8 கனித முருகசேகரம் 

1 2 
தேரைடர் வைத்தியம் 

ஹோராசாஸ் ; சம் 1 0 
100 பாடல் 

4 போகமுனிவர் ஞான சூத்தி 
பாலவாகடத்திரட்டு 

ரம் -100 பாட்டு 0 4 
வைத்யம் 1200 0 12 கௌசிகசிந்தாமணி பாகம் 0 12 
ஊர்வசி வைத்திய சிட்சா 0 8 மேற்படி 2 - பாகம் 1 4 
இரண்டாம் பாகம் 0 8 

மேற்படி 3.பாகம் 

1 0 
கருக்கிடை 

சோதிட நூலாதாரம் ) 4 
நிகண்டு 300 1 ) 8 சர்வ கனவின்பலன் 

த . துரைசாமி முதலியார் , 
தெ 45 , கைனியப்பன் தெருவு , பார்க் டவுன் மதராஸ் . 


32 பதுமை கதை 


